GOVERNMENTOF TAMIL NADU 

2019 


(Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


TAMI 


. 


. ? 


GE 
AS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NMENT 


EGUVERN 


INADO 


YIT 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPH 


No. 6 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 6 , 2019 

Thai 23 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HOME DEPARTMENT 
Tamil Nadu Protection of Interest of Depositors (in Financial Establishments ) 

Act,- M /s . DTS Bankers , Manali , Thackalai, Kanniyakumari District , 
Recession of Notification 

. .. 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Factories Act, Appointment of certain Official as Chief Inspector ofFactories .. 


172 


172 


பொதுத்துறை 
[விருதுகள் - குடியரசு தினம் 2019 - மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் 

வீரதீரச் செயலுக்கான அண்ணா பதக்கம் , 2019 - மூன்று நபர்களுக்கு பதக்கம் மற்றும் 
பரிசுத் தொகை வழங்க ஆணை வெளியிடப்படுகிறது ].... 


172 - 173 


D . T.P. - 11- 2 (6 ) — 1 


[171] 


172 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


MIS . DTS Bankers , Manali , Thackalai , Kanniyakumari [ அரசாணை (நிலை) எண் 68 , பொது ( பொது - 1) த் துறை, 
District under the Tamil Nadu Protection of Interests 

22 ஜனவரி 2019 . ) 
of Depositors ( in Financial Establishments ) Act , 1997 . 

படிக்க : 
Recession of Notification 

அரசாணை (நிலை) எண் 383 , பொது (பல்வகை) த் துறை , 

நாள் 12 - 02 - 1980 . 
[ G . O . MS . No . 52 , Home (Police XIX) , 18th January 2019, 

அரசாணை ( நிலை ) எண் 734 , பொது ( பல்வகை) த் துறை , 
தை 4 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 

நாள் 1 - 04 - 1986 . 
No .II ( 2 ) /HO /118/ 2019 . - In exercise of the powers 

3 . அரசாணை ( 3டி ) எண் 1 , பொது (பொது -1) த் துறை 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection of 

நாள் 24 - 01 - 2012 . 
Interests of Depositors (in Financial Establishments) Act, 4 . அரசாணை (நிலை ) எண் 94 , பொது ( பொது - 1) த் துறை 
1997 (Tamil Nadu Act 44 of 1997 ) , the Governor of 

நாள் 21 - 01 - 2016 . 
Tamil Nadu hereby rescinds the ad -interim order of 

ஆணை : எண் 68, பொது ( பொது ) த் துறை 22 ஜனவரி 2019 . 
attachment made in respect of the property specified in 
the Schedule to the Home Department Notification பார்வை 1 , 2 மற்றும் 4 - ல் படிக்கப்பட்ட அரசாணைகளில் , 
No . ||( 2 )/HO/ 754/ 2012 published at pages 623- 624 of Part வீரதீரச் செயல்புரிந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் 
II - Section 2 of the Tamil Nadu Government Gazette, dated ஆகியோருக்கு அண்ணா பதக்கம் தோற்றுவிக்கப்பட்டு , 
the 14th November 2012 . 

பொதுமக்களில் மூவருக்கும் , அரசு ஊழியர்கள் மூவருக்கும் 

வழங்க ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 
NIRANJAN MARDI, 

2 . பார்வை 3 - ல் படிக்கப்பட்ட அரசாணையில் மேற்குறிப்பிட்ட 
Additional Chief Secretary to Government. 

அண்ணா பதக்கத்திற்கான விருதுத் தொகையை ரூ . 1, 00 ,000 / 

ஆக உயர்த்தி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது . அதன்படி 2012ஆம் 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 

ஆண்டு முதல் வீரதீரச் செயல்புரிந்த பொதுமக்களில் மூவருக்கும் , 

அரசு ஊழியர்களில் மூவருக்கும் ரூ . 5 ,000/ - மதிப்புள்ள தங்கமுலாம் 
Appointment of certain Official as Chief Inspector of 

பூசிய அண்ணா வீரப்பதக்கமும் , ரூ . 1,00 ,000 / - க்கான காசோலையும் 

மற்றும் சான்றிதழும் , மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் குடியரசு 
Factories under the Factories Act. 

தினத்தன்று வழங்கி கௌரவிக்கப்படுவர் . 
[G .O . Ms. No . 184 , Labour and Employment (M2), 

3 . 2019 - ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று மாண்புமிகு தமிழக 
11th December 2018 , கார்த்திகை 25 , விளம்பி , திருவள்ளுவர் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் வீரதீர செயலுக்கான 
ஆண்டு - 2049.) 

அண்ணா பதக்கம் பின்வரும் மூன்று நபர்களுக்கு வழங்க அரசால் 

இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது . 
No . II ( 2 )/LE / 119/ 2019 . - In exercise of the powers 

1 . திரு. நா . சூர்ய குமார் , 
conferred by sub - section ( 2 ) of Section 8 of the Factories 

த / பெ . திரு . நாராயணன் , 
Act, 1948 (Central Act LXIII of 1948 ), and in supersession 

டி . வி . நகர் , திருமங்க லம் , 
of the Labour and Employment Department Notification 

சென்னை - 600 040 . 
No .|| ( 2 )/LE/1023/2017 , published at page 963 of 
Part II- Section 2 of the Tamil Nadu Government Gazette , 

2 . திரு . க . ரஞ்சித் குமார் , 
dated the 20th December 2017 , the Governor of 

த / பெ . திரு. கணேசன் , 
Tamil Nadu hereby appoints Thiru . K . Manoharan , B . Tech . , 

முந்தல் ஆதி திராவிடர் காலனி, 
Director of Industrial Safety and Health , Government of 

போடிநாயக்கனூர் வட்டம் , 
Tamil Nadu as the Chief Inspector of Factories, under the 

தேனி மாவட்டம் . 
said Act . 

திரு. ரா . ஸ்ரீதர் , 
த / பெ . திரு . ராதாகிருஷ்ணன் , 

ஒக்கநாடு மேலையூர் கிராமம் , 
SUNIL PALIWAL , 

தஞ்சாவூர் மாவட்டம் . 
Principal Secretary to Government. 

4 . மேலே பத்தி 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று 
பொதுத்துறை 

விருதாளர்களுக்கு விருதுத் தொகையான தலா ரூ . 1, 00 , 000 / 

த்தை ( ரூபாய் ஒரு லட்சம் மட்டும் ) அவர்கள் பெயரில் 
தலைமைச் செயலகம் , 2019 பிப்ரவரி 6 . 

காசோலை / கேட்பு வரைவோலையாக வழங்க ஆணையிடப்படுகிறது . 
No .II( 2)/PU/120/ 2019 . -- 

மேலும் மூன்று விருதாளர்களுக்கு வழங்கப்படும் பதக்கத்தின் 

செலவினத் தொகையாக தலா ரூ . 5 ,000 / - த்தை ( ரூபாய் ஐந்தாயிரம் 
(விருதுகள் - குடியரசு தினம் 2019 - மாண்புமிகு முதலமைச்சர் மட்டும் ) வழங்கவும் ஒப்பளிப்பு செய்து ஆணையிடப்படுகிறது . 
அவர்களால் வழங்கப்படும் வீரதீரச் செயலுக்கான அண்ணா 

5 . பத்தி 4 - ல் ஒப்பளிக்கப்பட்ட விருதுத் தொகை மற்றும் 
பதக்கம் , 2019 - மூன்று நபர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசுத் 

பதக்க செலவினமான ரூ . 3, 15 , 000 / - ( ரூபாய் மூன்று இலட்சத்து 
தொகை வழங்க ஆணை வெளியிடப்படுகிறது .] 

பதினைந்தாயிரம் மட்டும் ) கீழ்கண்ட கணக்குத் தலைப்பில் பற்று 
வைக்க ஆணையிடப்படுகிறது . 


Feb . 6 , 2019) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


“ 2075 00 - பல்வகை பொதுவான பணிகள் - 800 
ஏனைய செலவு - மாநிலச் செலவினங்கள் - BQ . 
துணிகரச் செயலுக்குப் பரிசுகள் - 34 - ஏனைய 
செலவுகள் - 01 - ஏனைய இனங்கள் 
(ததொகு 2075 00 800 BQ . 3416 ) 

6 . மேலே பத்தி 4 - ல் அனுமதிக்கப்பட்ட விருதுத் தொகையான 
ரூ . 1, 00 , 000 / - த்தை வரைவு காசோலையாக விருதாளர்களின் 
பெயர்களில் பெற்றுத்தரவும் , பதக்கங்களின் மொத்த செலவுத் 
தொகையான ரூ . 15, 000/ - ஐ ( ரூபாய் பதினைந்தாயிரம் மட்டும் ) 
பணமாக்கி , பிரிவு அலுவலர் , பொது ( பொது - 1) த் துறை அவர்களிடம் 


ரொக்கமாக வழங்கவும் , பொது (பட்டியல் - அத் துறையின் பிரிவு 
அலுவலர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது . 

7 . இவ்வாணைக்கு அரசாணை (நிலை ) எண் 519 , நிதி 
( சம்பளங்கள்) த் துறை , நாள் 29 - 09 - 1997 - ன்படி நிதித்துறையின் 
ஒப்புதல் தேவையில்லை . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

ப . செந்தில்குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் ( மு . கூ . பொ ). 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


